Registered No. M. 2330. 
Aec:No. ௮1441 


சித்தாந்தம்‌ 


₹ ஆனைழகன்‌ ஆறுழகன்‌ அம்பிகை போன்னம்பலவன்‌ 
ஞானகுந வாணியை உள்நாடு" 


மலர்‌ ௭ 


இதழ்‌ ௧௧ 


| பவ ஆண்ட கார்த்திகைத்‌ திங்கள்‌ 
| 1934 ஈவம்பர்மி” 


மயிலாப்பூருக்கு 
அப்பர்‌ தேவார முண்டா ? 
[ பத்திராசிரியர்‌] 

திருமயிலாப்பூருக்கு அப்பர்‌ சுவாமிகள்‌. வந்த செய்த்‌ 
மிகத்‌ தெளிவாகப்‌ பெரிய புராணத்தில்‌ கூறப்பட்டுள்ள அ. 
இருநாவுக்கரசு சுவாமிகள்‌ புராணத்தில்‌ சுவாமிகள்‌ தொண்டை 
நாட்டில்‌ பல தலங்களைத்‌ தரிசித்துத்‌ இருவான்மியூரை த: 
தொழு பாடி, ** மருவாரும்‌ மலர்ச்சோலை மயிலாப்பூர்‌ வம்‌. 
தடைந்தார்‌ ?' என்று ௩௩௧-வது பாட்டு கூறுகின்றது... 
அடுத்த பாட்டு, 

:,.. .--இருமயிலை சங்கரனார்‌ தாள்வணக்கி 

என்றவன்‌ மாலைகள்‌ அணிவித்து உழவாரப்‌ படையாளி 

திரைவளர்‌ வேலைக்கரை போய்த்‌ திருவொற்றியூர்‌ சேர்ந்தார்‌ '” 
எனக்‌ 82 அப்பர்‌ சுவாமிகள்‌ திருமயிலையில்‌: 
பதிகம்‌ பாடினாரென்‌ அம்‌, அதன்‌ பின்னரே கிருவொத்தியூர்‌ 
சேர்ந்தாசென்றும்‌ அறியக்‌ கடக்கும்‌. 

உ௧ 


௧௩௨௨ சித்தாந்தம்‌ 


இதத்கு அப்பர்‌ தேவாரத்திலேயே அகச்சான்‌ அண்டு. 
திருவொற்றியூரில்‌ சுவாமிகள்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிய “வண்‌ 
டோக்கு செங்கமல ** என்ற திருத்தாண்டகப்‌ பதிகத்து 
அறுவது திருப்பாசுரத்தில்‌ * வடிவுடைய மங்கையும்‌ தாமு 
மெல்லாம்‌ வருவாசை எதிர்‌ கண்டோம்‌ மயிலாப்‌ புள்ளே ” 
என்று கூறுவது நோக்கத்தக்கது. சுவாமிகள்‌ தரிசித்த 
காலத்தில்‌ மயிலாப்பூரின்‌ மாடவீ திகள்‌ மிக்க அழகு வாய்த்‌ 
தனவா யிருந்கன. இவ்வழகு சுவாமிகள்‌ நினைவில்‌ வேரூன்றி 
கிருக்தது, சுவாமிகள்‌ தில்லையம்பதியில்‌ புக்க திருத்தாண்ட 
கம்‌ அருளிய காலத்‌ இல்‌ இவ்வழகை நினைவு கூர்ந்து “£ மங்குல்‌ 
மதிதவமும்‌ மாடவீதி மயிலாப்‌ பிலுள்ளார்‌ '? என்று அழ 
கரகக்‌ கூறியது பெருமூழ்ச்சியை விளைவிக்கிறது. சுவாமி 
கள்‌ காலத்திருக்தவராயெ திருஞானசம்பந்தரும்‌ இவ்வீதி 
யழகைப்‌ பூம்பாவைப்‌ பதிகத்தள்‌ ** மாமயிலை வண்மறகில்‌, 
மலிவிழாவீதி மடகல்லார்‌ மாமயிலை?? என்றும்‌, சோலையழ 
கைக்‌ **கார்‌ தருசோலைக்‌ சபாலிச்சாம்‌,'' “'கருஞ்சோலை சூழ்ந்த 
? என்றும்‌ 
கூறியிருத்தல்‌ காண்க, திருமங்கை யாழ்வாரும்‌ * தேனமர்‌ 
சோலை மாட மாமயிலை ?” என்றார்‌. 

இனி, அப்பர்‌ சுவாமிகள்‌ திருமயிலாப்பூரில்‌ பாடிய 
தேவாரம்‌ யாதென்பதை ஆசாய்லாம்‌. செல்லரித்தவை 
போக இப்போதுள்ள ப 'தஇிகல்களுள்‌ திருமயிலாப்பூருக்கு 
அப்பர்‌ தேதவாச த்தில்‌ பதிகம்‌ குறிக்கப்படவில்லை. ஆருந்‌ 
இருமுறையில்‌ “தருக்கழுக்குன்‌ றம்‌ என்ற தலைப்பின்டழ்‌ 
[்‌ மூகிலை வேல்‌ கையானை?? என்ற பாசுரமும்‌ **பல்லோடு 
தலைசடைமேல்‌ ”” என்ற பாசுரமும்‌ உள்ளன. ஏனைய பாசு 
ரங்கள்‌ இடைக்காமையால்‌ ** பல்லோடு * என்ற பாசுரத்தின்‌ 
எண்‌ ௨-௩-௪-௫-௧-௭௩ு-௯-௧0 என்று அச்சுப்‌ பிரதிகளி 
லெல்லாம்‌ குறிக்கப்பட்டுள்ள௮. இக்குறிப்பி லிருந்து 


கபாலீச்சரம்‌,” ** கானமர்‌ சோலைக்‌ கபாலீச்சரம்‌ ? 


மயிலாப்பூருக்கு அப்பர்‌ தேவார முண்டா ? ௩௨௩ 


*: பல்லோடு?? என்ற பாசுமத்தின்‌ எண்‌ இன்னதென்று 
கூடத்‌ திட்டமாகக்‌ கூற இயலாது. இதற்கும்‌ ** மூவிலை 
வேல்‌ ?? என்ற பாசுரத்துக்கும்‌ இடையே பாசுரம்‌ 


உண்டா இல்லையா, உண்டாயின்‌ எத்தனை உண்டு என்ற 
கேள்விகட்‌ கெல்லாம்‌ பதில்‌ கூற இயலாத நிலைமையில்‌ 
இப்பதிகம்‌ நிற்கிறது. இராவணன்‌ குறிப்புப்‌ பெரும்பா 
ஓம்‌ அப்பர்‌ பதிகங்களின்‌ கடைப்‌ பாட்டுக்களி விருக்‌ 
கும்‌, அக்குதிப்புப்‌ *பல்லோடு '? என்ற பாசுரத்தில்‌ இன்‌ 
மையால்‌ அத கடைசிப்‌ பாட்டல்லவென்று ஊகிக்க இட 
முண்டு, இவ்விரண்டு பாசுரங்கள்‌ மட்டும்‌ கடைத்துள்ள இப்‌ 
பதிகத்தஅக்கு முதற்‌ பாட்டில்‌ வரும்‌ ““காவலனைக்‌ கழுக்குன்‌ ற 
மமர்ந்தான்‌ தன்னை? என்ற கழுக்குன்றக்‌ குறிப்பைக்‌ 
கொண்டே இப்பதிகத்துக்குத்‌ “திருக்கழுக்குன்றம்‌' என்ற 
தலக்‌ குறிப்பு ஏற்பட்டிருத்தல்‌ வேண்டுமெனச்‌ தோன்று 
இற. இதன்‌ பின்னர்‌ வரும்‌ பதிகங்களெல்லாம்‌ தனிப்‌ பதி 
கங்களே. கடைசி பதிகம்‌ மட்டும்‌ புகலூர்‌ பதிகம்‌, ££ மூவிலை 
வேல்‌” என்ற இப்பதிகத்தில்‌ உள்ள பாடல்கள்‌ இரண்டே. 
ஒன்று ** மூவிலை வேல்‌ ?? என்பத; மற்றொன் அ ££ பல்லோடு 
தலை சடைமேல்‌ ? என்ப. இவற்றுள்‌ முற்‌ கூறியதில்‌ மட்‌ 
டும்‌ கழுக்குன்‌ றம்‌ என்ற குதிப்புளஅ. “£பல்லோடு?' என்ற 
பாசுரத்தில்‌ எத்தலமும்‌ கூறப்படவில்லை. 
திருக்கற்குடிக்தாண்டகப்‌ பதிகத்தில்‌ ஒவ்வொரு பாசு 
சத்தின்‌ இறுதியிலும்‌ ££ கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டேன்‌ 
கானே””என்ற மகுடம்‌ வருகின்‌ றஅ. திருக்கற்குடியில்‌ சுவாமி 
பெயர்‌ கற்பக நாதர்‌. திருக்கஞ்சனூர்த்‌ தாண்டகப்‌ பதிகத்தில்‌ 
ஒவ்வொரு பாசுரத்தின்‌ இறுதியிலும்‌ ££ கஞ்சனூராண்ட 
கோவைக்‌ கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டுய்ந் தேனே? என்ற 
மகுடம்‌ வருகின்றது. கஞ்சனூரில்‌ தேவியார்‌ பெயர்‌ கற்பக 
நாயஇ, இவ்விரண்டு பதிகங்களையும்‌ ஆதாரமாகக்‌ கொண்டு 


௧௨௪ சித்தாந்தம்‌ 


அசாய்க்தால்‌ சுவாமி பெயர்‌, தேவியார்‌ பெயர்‌ கற்பகம்‌ என்‌ 
அள்ள விடத்துக்‌ கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ காணும்‌ குறிப்பு 
சுவாமிகள்‌ பதிகத்தில்‌ மகுடமாக விளங்குகின்றது. திருப்‌ 
பூவனூர்‌ என்ற தலத்தில்‌ தேவியார்‌ பெயர்‌ கற்பகவல்லியா 
யினும்‌ அவ்வூர்ப்‌ பதிகம்‌ ஐந்தாம்‌ திருமுறையில்‌ குறுந்‌ 
தொகையா யிருத்தலானும்‌, அத்திருமுறையில்‌ இம்மகுடம்‌ 
யாண்டும்‌ கூ.றப்படாமையானும்‌ அப்பதிகத்தில்‌ இம்மகுடம்‌ 
வர்திலத, திருவலஞ்சுழி என்ற தலத்துச்‌ சுவாமி பெயர்‌ கற்‌ 
பசுநாதேஸ்வரர்‌. இருவலஞ்சுழிக்கும்‌ இருக்கொட்டையூர்க்‌ 
கோமச்சச த்‌. துக்கும்‌ சேர்த்து ஒரு பதிகம்‌ ஆருர்‌ திருமுறையி 
இள்ளது. இதில்‌ இம்மகுடமில்லை, இருவலஞ்சுழிக்கு மட்‌ 
டும்‌ ஒரே பாசுரமுள்ள பதிகம்‌ ஒன்று அருக்திருமுறையி 
லுண்டு. அதில்‌ நின்றியூரும்‌ நெடுக்களமும்‌ கூறப்படுகின்‌ 
றன. அதிலும்‌ இம்மகுடமில்லை. மேற்கூறிய தலங்களும்‌ 
இருமயிலையும்‌ தவிர (திருமயிலாப்பூரில்‌ சுவாமி பெயர்‌ கபா 
வீசுவார்‌, தேவியார்பெயர்‌ கற்பகவல்லி) வேறு அப்பர்‌ சுவாமி 
கள்‌ பாடிய தலங்கள்‌ எவற்றிலும்‌ சுவாமி பெயராவது தேவி 
யார்‌ பெயராவது கற்பகம்‌ என்‌ தில்லை. தருக்கமுக்குன்ற ததி 
லும்‌ சுவாமி பெயராவது தேவியார்‌ பெயராவது “கற்பகம்‌? 
என்பதல்ல. 

ஒரு தலத்தப்‌ பதிசத்தில்‌ பிற தலங்களைக்‌ கூறுவது 
சுவாமிகள்‌ வழக்கம்‌ என்பதற்கு எண்ணிறந்த சான்றுகள்‌ 
உள்ளன. கடைசியாக எழுந்த ££ எண்ணுகேன்‌ ?? என்ற 
திருப்புகனூர்ச்‌ திருத்தாண்ட கத்தில்‌ வெண்காடு, மீயச்சூர்‌, 
திருவாரூர்‌, மாகாளம்‌, வலஞ்சுழி, மறைக்காடு, கானப்பேர்‌, 
கழுக்குன்‌ றம்‌ ஆயெ எட்டுதலங்கள்‌ கூறப்படுகின்றன. . இவ்‌ 
வாறே வேறுபல தாண்டகங்களிலும்‌ உள்ளன. தலம்‌ குதிக்‌ 
கப்படாத தனிப்பதிகங்களிலும்‌ பலதலக்‌ குறிப்புகள்‌ வக்‌ 
ள்ளன. இருவங்கமாலையில்‌ கோகர்ணமும்‌ குற்முலமும்‌ 


மயிலாப்பூருக்கு அப்பர்‌ தேவார முண்டா? ௩௨௫ 


கூறப்படுகின்றன, **அமயந்தீர்த்‌ தடியேனை?? என்ற தனித்‌ 
திருத்தாண்டகத்தில்‌ திருவதிகை, தில்லை, குடமூக்கு, இடை 
மருது முதலியதலங்கள்‌ கூறப்படுகின்றன. எனவே, ஒரு 
பாசுர தீதில்‌ ஒரு தலம்‌ கூறப்படுவ திலிருந்து பதிகத்அக்குத்‌ 
தலம்‌ குறித்தல்‌ ஓஒழுங்காகா அ. 

“பல்லோடுதலை சடைமேல்‌”? என்ற பாசுரத்தின்‌ இறுதி 
யடியாயெ “£கல்லாடை புனைந்தருளும்‌ காபாலியைக்‌ கற்பகத்‌ 
தைக்‌ கண்ணாரக்‌ கண்டேன்‌ நானே? என்ற மகுடம்‌ கஞ்ச 
அர்ப்‌ பதிகத்துள்ள ““கஞ்சனூராண்ட கோவைக்‌ கற்பகத்‌ 
தைக்‌ கண்ணாரக்‌ கண்டுய்ந்தேனே?? என்ற மகுடத்தோடு 
ஓப்பிடற்பாலஅ. அவ்வாறு ஓப்பிட்டகெ கொள்ளின்‌ அப்ப 
னையும்‌ அம்மையையும்‌ கூறும்‌ அழகு இம்மகுடத்‌துள தாகும்‌. 
திருவொற்றியூரில்‌ சுவாமிகள்‌ “வடிவுடைய மங்கையும்‌ 
தாமும்‌ எல்லாம்‌ வருவாரை எதிர்‌ கண்டோம்‌ மயிலாப்‌ 
புள்ளே” என்று கூறியதன்‌ உண்மையும்‌ அலங்கும்‌. இரு 
மயிலையிலுள்ள கபாலியையும்‌ கற்பகத்தையும்‌ கண்ணாரக்‌ 
கண்டு இப்பாசுமம்‌ ஓதப்பெற்றது எனக்கூறுவதில்‌ இழுக்‌ 
கென்னை! 

அப்பர்‌ சுவாமிகள்‌ காலத்தில்‌ கபாலீச்சரம்‌ கடற்கரை 
யோ த்திலிருந்த த. கடல்‌ ஊருக்குள்‌ பெருகி வரவே, முந்‌ 
அறாண்டுகட்கு மூன்‌ அக்கோயிலிலிருந்த மூர்த்திகளை 
எடுத்து இப்போஅள்ள இடத்தில்‌ பிரதிஷ்டைசெய்து கடற்‌ 
கரையில்‌ கோயில்‌ இருந்தபடியாகவே புதவதாகக்‌ கோயி 
லெடுத்தார்கள்‌. சுவாமி சந்நிதி மேற்கு முகமாகவும்‌ தேவி 
யார்‌ சந்நிதி சுவாமி சந்நிதிக்கெதிசே தெற்கு முகமாகவும்‌ 
உள்ளன. சுவாமி சந்நிதியில்‌ மகாமண்டபத்தில்‌ வடக்கு 
முகமாக நின்று தரிசித்தால்‌ இற்றைக்கும்‌'கபாலியைக்கற்பத்‌ 
தைக்‌ கண்ணாரச்‌' காணலாம்‌. இவ்வாறு இரண்டு சந்நிதிகட்‌ 
கும்‌ இடைநின்று ஓரே காலத்தில்‌ கபாலியையும்‌ கற்பகத்‌ 


௧௨௬ சித்தாந்தம்‌ 


தையும்‌ கண்ணாரக்‌ கண்டதையே அப்பர்‌ சுவாமிகள்‌ 
திருவொத்தியூர்ப்‌ பதிகத்தில்‌ ** வடிவுடைய மங்கையும்‌ 
தாமூம்‌எல்லாம்‌ வருவாரை எதிர்கண்டோம்‌ மயிலாப்புள்ளே”? 
எனச்‌ கூஇன்றாரெனத்‌ தோன்றுது. ஈண்டு *எதிர்கண்‌ 
டோம்‌' என்பது நோக்கத்தக்கது. பல எட்டுப்‌ மிரதிகளைக்‌ 
கொண்டு அராய்க்தால்‌ “மூவிலைவேல்‌ கையானை, பல்லோடு 
தலை சடைமேல்‌'' என்ற இருபாசுரக்களடல்கய பதிகத்தின்‌ 
தலச்குறிப்பு முதலிய கவிவரங்கள்தெளிவுபடக்கூடும்‌. ஏட்டுப்‌ 
மிரதிகளையுடைய பெரியார்கள்‌ ஏடுகளை ஓப்புரோக்‌கி மேற்‌ 
கூறிய பொருள்களை ஆராய்க்து தங்கள்‌ முடிபுகளைத்‌ தெரி 
விச்சு வேண்டுகிறோம்‌. மேற்கூறியவைகளை அசாய்ச்சிக்குரிய 
ஐயப்பொருள்களாகக்‌ கொள்ளவேண்டுமே தவிர ஆராய்ச்சி 
யிற்‌ சண்ட முடிபுசனாகக்‌ கொள்ளுதல்‌ கூடாது. 


கட்‌ 
சித்தாந்த முத்தி யாருக்கு? 
[ச. போன்னுஸ்வாமிக்‌ குருக்கள்‌] 

சைவ சித்தாந்த நெறியை உள்ளவாறு ௮லுட்டித்து 
ஓழுகுதத்கு ஏற்றதவமுடையசாய்ச்‌ சைவ மரபிற்‌ பிறந்‌ 
அள்ள உத்தமர்‌ இந்நெறியே பற்றி யொழுகற்பாலர்‌. முத்தி 
யடைதற்குச்‌ சாதனமான வழி ஞானம்‌. அத்த ஞானம்‌ குரு 
வின்‌ உபதேசத்தால்‌ வரவேண்டும்‌. குருவுபதேசம்‌ பக்கு 
வர்ச்கே புண்டை பக்குவமாவது இருவினை யொப்புஞ்‌ சத்தி 
கிபாகமு மெய்திய சமயம்‌. அநேக பிறவிகளில்‌ செய்த வெ 
புண்ணிய முூதிர்ச்சியினாலே இருவினை யொப்புண்டாம்‌. 
“மூர்‌ த்‌ இதலர்‌ர்‌ தகம்‌ முறையாய்‌ த்‌ தொடக்கெர்க்கு, வார்த்‌ 
தை சொலச்‌ சற்குருவம்‌ வாய்க்கும்‌ பராபரமே?” யென்‌ 
ஸர்‌ தாயுமான வா்‌. 


சித்தாந்த முத்தி யாருக்கு ? ௩௨௭ 


“5 த்தாந்தத்தே சிவன்‌ தன்‌ திருக்கடைக்கண்‌ சேர்த்திச்‌ 
செனனமொன்றிலெ சீவன்‌ முத்தராக, வைத்தாண்டு மலங்‌ 
கழுவி ஞானவாரி மடுத்து ஆரந்தம்‌ பொழிந்து வரும்‌ பிறப்‌ 
பையறுத்து, முத்தாந்தப்‌ பாதமலர்க்‌ சம்‌ வைப்பனென்று 
மொழிந்திடவு மூலகரெல்லா மூர்க்கராபெ, பித்தாந்தப்‌ 
பெரும்‌ பிதற்றுப்‌ பிதற்றிப்‌ பாவப்‌ பெருங்குழியில்‌ வீழ்ந்‌ 
இடுவரிது வென்ன பிராந்தி?! எனச்‌ வெஞானசித்தி சொல்‌ 
கின்றது. இருவாசகத்தைப்போல இங்குஞ்‌ சித்தாந்த முத்தி 
நெறியறியாத உலகர்‌ “ மூர்க்க ?? ரென்றே சொல்லப்பட்‌ 
டிருக்கறார்‌, 

“முத்‌ இிறெறி யறியாத மூர்க்கரொடு முயல்வேனைப்‌ 

பத்திரெறி யறிவித்‌ தப்‌ பழவினைகள்‌ பா ஐம்வண்ணஞ்‌ 

த்தமல மறுவித்‌ துச்‌ சவமாக்கி யெனையாண்ட 

அத்தனெனக்‌ கருளியவா ரார்பெறுவா ரச்சோவே.”' 


முத்திரெறி இதுவேயாமென்‌ அ பல சமயங்களுக்‌ தத்‌ 
தங்‌ கொள்கைகளைச்‌ சொல்லுவவாயினும்‌ அவை உள்ள 
வாறு முத்திகெறியை யறிந்து சொல்லுவனவல்ல. அந்தச்‌ 
சமயங்கள்‌ பந்தத்‌ தக்‌ இடமாகிய நிலைகளையே ₹*முத்தி'யென்‌ 
அம்‌, அவற்றை அடைவிக்கும்‌ நெறிகளையே “முத்திநெறி? 
யென்றும்‌ சாதித்துப்‌. போதிக்கின்றன. அவையெல்லாம்‌ 
முத்திநெறி யறியாத மூர்க்கர்கள அ நெறிகளாம்‌. 

மல நீக்கமும்‌ இிவப்பேறுமாகயெ இந்த இரண்டுமே 
பயனாமென்பது தோன்றவே, “£இத்தமல மறுவித்துச்‌ சில 
மாக்கி யெனையாண்ட ”? என்றார்‌ மாணிக்கவாசகசுவாமிகளும்‌. 
ஆதலால்‌ இர்நிலையின்‌ மிக்கதொரு முத்திகிலை வேறில்லை. 
இதுவே முடிவாயெ உண்மை முத்தியாம்‌. இந்த நிலையை 
அடைதந்கேற்ற மெய்ந்நெறி சிவஞான நெறியேயாம்‌. அந்த 
நெறி சைவ௫ித்தாந்த சாத்திரங்களிலேயே கிடக்கின்ற. 


௩௬௨௮ சித்தாந்தம்‌ 


அதலால்‌, அறிவுந்தவமுமுடைய அன்பர்கள்‌ சைவசித்தாந்த 
ஞான நூல்களை முறைப்படி குருமுகமாகக்‌ கேட்டுச்‌ சிந்தித்‌ 
அத தெளிந்து கிட்டைகூடி முத்திபெற முயல்வது கடனாம்‌. 
சைவமரபிற்‌ பிறந்தும்‌ வாளாவொழிதல்‌ அறிவன்‌ று. முத்தி 
நெறி யறிந்து அக்கெதி யொழுகுதலே விவேகமாம்‌. 


EE 


ஓர்‌ ஐயம்‌ 
[கோவைக்‌ கிழார்‌] 


திருத்தொண்டர்‌ புராணம்‌, கணநாத நாயனார்‌ புராணன்‌ 
இல்‌ 9-ம்‌ திருப்பாடலில்‌, “எல்லையில்‌ விளக்கெரிப்பவர்‌ திரு 
முறை எழுதுவோர்‌ வாசிப்போர்‌?” என்று திருப்பணியாளர்‌ 
களின்‌ பெயர்கள்‌ குதிக்கப்‌ பெத்திருக்கன்‌ றன. அகவே கண 
காதர்‌ காலத்தில்‌ திருமுறை எழுதுவதும்‌ வாசிப்பதும்‌ வழக்‌ 
கமாக இருந்ததெனலாம்‌. கணகாதர்‌ திருஞான சம்பந்தரை 
வழிபட்டவர்‌ என 5-வது இருப்பாடலில்‌ காண்கிறோம்‌. 
அகவே அக்காலத்தில்‌ எழுதி வாசிக்கப்‌ பெற்ற திருமுறை 
யாது? பிற்‌ காலத்தில்‌ நம்பியாண்டார்‌ கம்பியால்‌ தொகுக்கப்‌ 
பட்ட திருமுறையாக இசாதல்லவா ? “திருமுறை? என்ற 
பெயர்‌ கம்பிகள்‌ காலத்திற்கு முக்தியே வழக்கத்தில்‌ இருக்‌ 
த்தா? 


திருநீற்றின்‌ சிறப்பு 
[S. A. அமிர்தகடேஸ்வரபீள்ளை, வேளாங்கண்ணி] 
(மலர்‌ எ. இதழ்‌ ௮. ௨௪௮-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்‌) 


இருகிறது ஆன்மாக்களின்‌ ௪௧௪ மலத்தையே நீக்கும்‌ 
இயல்புடையமையின்‌ சரிரசம்பந்த நோய்‌ முதலியன நீக்‌ 
கல்‌ அருமையாகுமோ ? எங்கனம்‌ எனின்‌ :--சைவந்தழைத்‌ 
தோங்கத்‌ திருமுனைப்பாடி. நாட்டில்‌ திருவாமூரின்கண்‌ திரு 
வவதாரங்‌ கொண்ட மருணீக்கியார்‌ என்னும்‌ இருநாவுக்கர 
சர்‌ தாம்‌ சமண மதத்தில்‌ தொண்டு செய்தமையான்‌ சூலை 
என்னும்‌ ஒரு பெரும்‌ சோய்‌ இன்னவரைப்‌ பற்றானிற்க அவ்‌ 
வியாதி அனந்தம்‌ சமண மந்திராதிகளால்‌ ஓட்டப்பட முயன்‌ 
அம்‌ எட்டுணையேனும்‌ விட்டிலனு கண்டு, மிடியுண்டு தமது 
தமக்கை திலகவதியார்‌ திருவீரட்டானேசுரரிடம்‌ அன்புரிமை 
ண்டதறிந்து அவண்‌ போதலும்‌ திலதவதியார்‌ £ நோயென்‌ 
அம்‌ பேயோட்டுவது தாயன்ன இருநிறே !” என்றோர்ந்தவ 
ராதலின்‌ தருமசேனருக்குப்‌ பெருமை மிகும்‌ இருமிற்றை 
யள்ளி யீந்தருள அன்னவர்‌ சூலை நோய்‌ சூழா சோயாகலும்‌, 
இிருவெண்ணீ ற்றால்‌ ஞானமெய்தி ஞாலம்‌ போற்றும்‌ ஈம்‌ 
பனைப்‌ பாமாலையால்‌ புனைந்தனர்‌, எனவே, 
“ ஸ்ரீகரம்‌ பவுத்ரஞ்ச ரோக சோகநி வாரணம்‌ 

லோகே வகரம்‌ புண்யம்‌, பஸ்மம்‌ 

திரிலோக சாதனம்‌." 
எனக்‌ கூறலானும்‌, 

 எண்டிசைகள்‌ €முலக மேலுலக மெங்கு 
மண்டு மறையன்றி வழங்குமவ்‌ வேத 


௩௩௦ சித்தாந்தம்‌ 


முண்டுதிரு கீறஃ அயீர்ச்‌ குறமுத்தி 

விண்டுகமாதி தரும்‌ வேறவை பொய்யென்னும்‌.”” 
என வழங்கலானும்‌: அஃதாவது எட்டுச்‌ இன்குகளும்‌ மேலே 
மும்‌ சழேழுமாகிய பதினான்கு உலகங்களும்‌ மற்றப்‌ புவனங்‌ 
சுளுமாயே எவத்தினும்‌ பரப்பிரமாணமாய்‌ மிளிர்வன மறை 
களே யன்றி மற்றையவன்‌ று. அவ்வேதங்களினும்‌ விபூதி 
யனதியாயுள்ளத. உயிர்க்குறுதியாம்‌ முத்திப்பேற்றையும்‌ 
திருமாலுலகமாதிய பதவிகளையும்‌ அளிக்கும்‌ அளியுடைத்‌ 
தாயது. விபூதி ஒன்றே மூவுலக சாதனமாம்‌ எனக்‌ கூறத்‌ 
தக்கது. மகாப்புனிதர்‌ தங்கும்‌ திருமிற்றைச்‌ சற்றும்‌ மதி 
யாது எவ்வளவு தானம்‌ தவஞ்‌ செய்யினும்‌ அவை சுத்தி 
யாகாவேன்பது சத்தியம்‌. 
கொள்கையுள்ள ஸ்ரீ வில்லிப்புத்தூராழ்‌. 
வாரும்‌ அருச்சுனன்‌ சிவரின்னங்கள்‌ பூண்டே தவஞ்‌ செய்‌ 
தனன்‌ என்பதை விளக்க, 


வைஷ்ணவக்‌ 


“ ஆனான்‌ மறைப்படிபு மெண்ணில்‌ கோடியாக தனை 
பழய மெழுத்தைம்‌ அல்‌ கூறிப்‌ 
பூ௫னான்‌ வடிவமெல்‌ லாம்விபூதி யால்‌௮ப்‌ பூதிதனைப்‌ 
புமிச்சசடைப்‌ புறத்தே சேர்த்தான்‌ 
றே? லானப்பொருப்‌ பின்‌சசர மேவுஞ்சவெ 
னிவனே போலு மெனத்தேவ ரெல்லாம்‌ 
பே௫ிஞர்‌ வரிசிலைக்சை விசயன்‌ பூண்ட 
பெருச்சவத்‌ இனி? லர்ச்குப்பேச லாமோ.” 
என்பதாலு முணரலாகும்‌. எனவே, சாதனங்களுள்ளே 
இம்மை, மறுமை, வீடென்னும்‌ மூன்றையும்‌ எனி 'திலளிக்கும்‌ 
முத்பசொதனமாயுள்ளத தஇருகிறேயன்னோ ! ஐசுவரியமா 
இய ஈம்‌ வெண்பூதியினாலே இருத்தமாயெ இரிபுண்டாந்தரிக்‌ 
காது வேறொன்றைத்‌ தரித்தப்‌ பேரின்பமுத்திதனை விழையு 
மொருவன்‌ தான்‌ கித்ததேகம்‌ பெறவேண்டி அமிர்தசஞ்‌: 


இயற்கை அன்னையின்‌ இன்மதி கோளுத்து ௩௩௧: 
இவியினை யருந்தாது ஆலத்தை அயின்றதை யொக்கும்‌ 


எனப்‌ பொருளடங்கிய 
“இராம்‌ வெண்ணீற்றுத்‌ இரிபுண்ட ரம்விடுத்தே 
பேரான முத்திபெற விரும்பல்‌--ஆரமிர்த 
சஞ்‌€வி யைவிடுத்தே சாகா திறப்‌ பதற்கு 
ஈஞ்சே யுட்‌ கொண்டது டோனாடு,'' 
எனவரும்‌ நீதி வெண்பாவானு முணரலாகும்‌. 
இன்னும்‌ விறனொல்‌ ஆகமப்படி. விளைவித்த திருவெண்‌- 
ணீறும்‌ சவொலய மடைப்பள்ளிகளில்‌ விளையும்‌ திருநீறும்‌ 
அன்னிய சாதியோர்கட்கு மாகும்‌. ஸ்ரீ சிவபெருமானின்‌ 
அருணத்‌ திருமேனியிற்‌ பூத்திருப்பஅ அனாதியான விபூதி. 
பின்னர்‌ தேவர்கள்‌ முதலாய சராசரங்களனை தஅம்‌ தத்தத்‌ 
இருமேனியிற்‌ றரித்தருளியது ஆதிவிபூதி. நாம்‌ இப்போஅம்‌ 
கண்கூடாகப்‌ பார்க்கும்‌ தெருப்பின்கண்‌ நீதுபூத்திருத்தல்‌ 
இவபெருமானையே குறிக்கும்‌. 
(தொடரும்‌) 
னு 
இயற்கை அன்னையின்‌ 
இன்மதி கொளுத்து 
[௮. மு. பரமசிவாநந்தம்‌] 
நிலைமண்டல ஆசிரியப்பா 
ர ராலா தென்னும்‌ பாக்கிய நதியில்‌ 
சாலவே மாலைத்‌ தனிஅமாச்‌ திருந்தேன்‌ 
அங்கே 
இயற்கை அன்னையின்‌ இன்மதி சொளுத்து 
எனச்குவர்‌ தடுத்தது என்னென இசைப்பேன்‌ 


௬௩௨ சித்தாந்தம்‌ 


செல்கதி சண்ணல்‌ தன்கதி ரடக்க 
எங்கும்‌ இருள எழுகடல்‌ அடைக்தான்‌ 
அக்கா லத்தின்‌ அந்திப்‌ பொழுது 
மிக்கவே இன்பம்‌ விளைத்தெனக்‌ ச்தது 
மானிட வாழ்க்கை மாயமென்‌ பதனைக்‌ 
காணவே அறியக்‌ கண்ணீமைப்‌ பொழுதில்‌ 
மெலைப்‌ பக்கம்‌ மின்னலும்‌ இடியும்‌ 

சாலவே சொண்டு சாய்ந்தன முலல்கள்‌ 

உலகம்‌ உண்ணும்‌ ஓர்‌ தனி ஊழி 

கலசம்‌ விளைக்கக்‌ கருடெல்‌ போன்று 
அச்சமும்‌ பயமும்‌ ஒருங்கே அளித்து 
உச்சியை ஓட்டி ஐஸ்‌ வளர்ந்தது 
கிழ்த்திசைச்‌ தன்மையை களர்த்தலும்‌ ஈன்று 
சாக்தங்‌ கொண்ட தலதான்‌ எனவே 
எந்தோர்‌ மருவும்‌ இல்லா தமைக்தது. 
இத்தகை இயற்கை என்னுடை மனக்கு 

ஈத்பய னளிக்கும்‌ நன்மதி ஈந்தது 

மேலப்‌ பக்கல்‌ கோச்குவோ மாயின்‌ 
கொலைமுதல்‌ இத்தொழில்‌ கொண்டோன்‌ மனது 
கவலையி னாலும்‌ கபடத்‌ தாலும்‌ 

அலைவது போன்று அமைந்தது மேகம்‌ 
இருளுடை மனம்போல்‌ இருண்டது ஆங்கண்‌ 
அவனுடை மனது அழித்து முடங்கல்போல்‌ 
பலமுடை யிடியும்‌ பயனளித்‌ ததுவே 
குணபால்‌, 

திமை யென்பதைச்‌ சிறிதும்‌ அறியா 

அய்மை யுள்ளம்‌ அலக்‌ கின்றது 

காண்போர்‌ யாரும்‌ கரமுறு வண்ணம்‌ 


இயற்கை அன்னையின்‌ இன்மதி கோளுத்து ௩௩௩. 


தீஞ்சுவை ஈந்த திறமென்‌ னிசைப்பேம்‌ ! 
எனினும்‌, 

கண்ணிமைப்‌ பொழுதே கருங்கொண்‌ டலுமே 
ஈண்ணியெம்‌ மருங்கிலும்‌ நாட்டமுற்‌ றமைந்தது 
தூய்மை மறந்தது துன்பம்‌ தொடர்ந்தது 
சேய்மையை விட்டுச்‌ இறியனில்‌ சென்றனன்‌ 
இத்தகை யியற்கை இவ்வுல இயல்பைத்‌ 
தெற்றென விளக்கும்‌ தேற்றம்‌ என்னே ! 
நல்லவர்‌ தீயவர்‌ நானில மதனில்‌ 

மல்கியே இருவரும்‌ மருங்குறை ன்றனர்‌ 
தியவர்‌ மனதோ தீமை பறப்பது 

நல்லவர்‌ மனதோ நன்மை பயப்பது 
கீழ்த்திசை விரும்பல்போல்‌ கேள்வியோர்‌ உதவியை 
வாழ்த்தியே நாடுதல்‌ வளமுறற்‌ கழகு 
மற்றும்‌, 

தியவர்‌ சேர்ந்தால்‌ திறத்தகு ஈலத்தோர்‌ 
மாயம தாகி மாணழி படுவர்‌ 

ஆதலால்‌ நாமும்‌ ஆணவ முள்ள 

தியவர்‌ கண்ணில்‌ தென்படா தோடி. 
இயற்கையை ஈந்த இறைவன தடிகளை 
மயக்கம்‌ தறுக்க வழுத்திடல்‌ புரிவோம்‌. 


புகலிவேந்தர்‌ புனிதமொழி 
[ஈ. த. இராஜேசுவரி அம்மாள்‌, எம்‌. ஏ. எல்‌. டி..] 


மலர்‌ ௪. இதம்‌ ௧௦. ௩௨௦0-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி 
இத்‌ த்தெ 


இனி யுக்தி முறையில்‌ திருஞான சம்பந்தர்‌ மொழி 
புனிதமாவென்று ஆராய்வோம்‌. எப்பாடையிலும்‌ பெரும்பா 
லும்‌ இயலில்‌ ஏத்தம்‌ பெத்த அல்‌ இசையில்‌ ஏற்றம்‌ பெறுவ 
இல்லை. அவ்வாறே இசையில்‌ பெற்றது இயலில்‌ பெறுவ 
இல்லை. ஈமது பாஷையிலும்‌ சமய குசவர்களுக்குப்‌ பின்னர்‌ 
இசை, இயல்‌, காடகம்‌ வெவ்வேறாகப்‌ பிரிந்தன. இந்நூற்‌ 
முண்டுஇயற்றமிழில்‌ இசைஇருப்பஅ ஏகதேசம்‌. அவ்வாறே 
தமிழில்‌ இசையும்‌ இலக்கிய ஒளிபெஅவ தில்லை: காடகமேடை 
களில்‌ நடிக்கும்‌ தற்கால காடகங்களைப்‌ பற்றி நாம்‌ சொல்ல 
வேண்டியதே யில்லை. தமிழ்‌ பாஷையின்‌ பாவமே வடிவாய்‌ 
அவைகள்‌ திகழ்கின்றன. சம்பந்தர்‌ பாடலோ தமிழ்‌ இய 
லில்‌ உருக்கிவிட்ட செம்பொன்‌ போலும்‌, கற்கண்டு திரண்ட 
வாசனைப்‌ பாகுபோலும்‌ நிதானித்து கோக்கு மளவில்‌ அள 
வற்ற இன்பம்‌ தருகின்றது. ௮வ்வாறு தருவதற்குக்‌ கார 
ணம்‌ யாதென்று ஆராய்வோமாயின்‌ காழி வேந்தர்‌ “சொல்‌ 
லும்‌" அவற்றின்‌ ** ஒழுங்கு'”மேயாம்‌. (The Words and 
their methods of expression) அவர்‌ சொற்கள்யாவும்‌ 
குடமூனிக்கையில்‌ அடங்கும்‌ கடல்போல்‌ ஒளிக்கும்‌. சம்பந்‌ 
தர்‌ செய்யுளின்‌ மேன்மை (1) ௮ச்சொற்றொடர்களைப்‌ பின்‌ 
இம்‌ சுருக்க முடியாத தன்மை யாகும்‌ (11) அச்சொத்றொடர்‌ 
'களும்‌ ஆற்றோழுக்கு போல்‌ ஒவேன கொண்டு கூட்டி 
பொருள்‌ செய்ய வேண்டும்‌ கஷ்டம்‌ கற்போருக்கு அங்கு 
நேர்வதில்லை (111) வடமோழிச்‌ சோற்கள்‌ ஒன்றும்‌ இல்லை 
யென்பதே அவர்‌ உறுதிமொழி, சம்பந்தர்‌ வடமொழியிலும்‌, 


புகலிவேந்தர்‌ புனிதமோழி ௩௩௫ 


தமிழ்‌ மொழியிலும்‌ மிக்க வல்லவராதலால்‌ “*ஞானசம்பந்‌ 
தன தமிழ்‌ வல்லவர்‌ அடிபேணுதல்‌ தவமே? யென்று 
விளக்கும்‌ திருவண்ணாமலைப்‌ பாசுரத்தால்‌ வடசொற்களும்‌ 
தசைச்‌ சொற்களும்‌ கலப்பில்லாத தமிழ்‌ என்றே நாம்கொள்‌ 
எல்‌ வேண்டும்‌. அயினும்‌ வடமொழியிலுள்ள சிலசொழற்களை 
*தற்பவம்‌,?? “தற்சமம்‌,? என்னும்‌ முறையில்‌ கொள்ளப்‌ 
பட்டதென சில புலவர்‌ கூறுவார்‌. ஆயினும்‌ சம்பந்தர்‌ 
பொய்ம்மொழி புகலாத பரிசுத்தராதலாலனும்‌ அவர்‌ கருத்து 
அக்காலத்தில்‌ வழங்கிய தமிழ்‌ மொழிபிலேயே கூறவேண்டு 
மென்னும்‌ திரு உள்ளம்‌ அவருக்கிருந்தா லும்‌ வடசொற்களை 
யும்‌ திசைச்‌ சொற்களையும்‌, அவர்‌ கண்டறிந்து நீக்கத்‌ தக்க 
கல்வி ஞானம்‌ பெற்றவராதலாலும்‌, அவர்‌ தமிழ்‌ சுத்த 
தமிழ்‌ என்பதற்கு யாதொரு தடையுமில்லை. அவ்வாறு (14) 
சுத்தச்‌ செந்தமிழ்ச்‌ சோற்களால்‌ பாடிய பதிகங்கள்‌ இசையில்‌ 
தமிழ்ப்‌ பண்களின்‌ நுட்பங்களை வேளியாக்கும்‌ வன்மை 
பெற்றிருக்கின்றன. 
££ வீழிம்‌ மிழலைம்‌ மேவிய விநிர்தன்றனை விரைசேர்‌ 

காழிந்ஈகர்‌ கலைஞான சம்பந்தன்‌ தமிழ்‌ பத்‌ அம்‌ 

யாழின்‌ இசைவல்லார்‌ சொலச்‌ கேட்டாரவ ரெல்லாம்‌ 

ஊழின்‌ மலிவினை போயிட வுயர்வா னடைவாரே ” 
என யாழில்‌ பாடக்கூடிய யாவும்‌ இவர்‌ பதிகத்தில்‌ கேட்டு 
அஅபவிக்கலாம்‌. (+) தமிழ்மொழிச்‌ சுத்தம்‌ மாத்திர மன்று 
அம்மோழியைத்‌ தேர்ந்தேடூத்த கலையே சம்பந்தர்‌ பதிகத்தில்‌ 
விளங்கும்‌ ஒருவகையொளியாம்‌. சம்பந்தர்‌ பதிகம்‌ முற்றும்‌, 
சிலேடையாசப்‌ பாடிய சித்திரக்‌ கவிகள்‌ நீங்கலாக, மற்றைய 
பதிகங்கள்‌ ஓவ்வொன்‌ திலும்‌ (ர1) ஒரு மோழி ஒருபோருளையே 
தரும்படிப்‌ பாடியிருக்கின்றார்‌. ஏனெனில்‌ பிற்காலத்தில்‌ வரு 
பவர்‌ பொருள்‌ இதுவோ அஅவோ யென்று மயங்கலாகாதென்‌ 
பதே அவர்‌ திருவுள்ளம்‌. ஆகையால்‌ அக்காலத்தில்‌ வழங்‌ 


௬௩௧ சித்தாந்தம்‌ 


கிய கோழி இயற்சோற்களே, சம்பந்தர்‌ இருமுறைகளில்‌: 
முத்‌அம்‌ இருப்பன வென்அ கூறினும்‌ அமையும்‌. ஆயினும்‌ 
இக்காலத்தில்‌ நாம்‌ அவர்‌ திருமுறைகளைப்‌ படிப்போமாயின்‌ 
நமக்கு ஒருமொழி பல பொருள்களைக்‌ கொடுக்கன்றஅ, 
இவத்அள்‌ எந்த பொருள்‌ ஆளுடையபிள்ளையார்‌ எண்ணிய 
பொரு 

பிள்ளையார்‌ எண்ணிய பொருளுக்கும்‌ வேறு பொருளுக்‌ 
கும்‌ பேதம்‌ எவ்வாறு உண்டாகுமெனின்‌ அவர்‌ கருதிய 
பொருள்‌ உரைத்தாலன்தி செய்புர்‌ அள்ள விஷயங்களுக்கு 
தருக்க ஓழுக்கு பொருஈ காத, செய்யுள்‌ முற்றும்‌ அவையவ 
ஓழுல்கு (Unity of Thought-artistic whole) கெட்டு 
வெத்துசைச்‌ சொற்களாய்‌ முத்தும்‌ திகழும்‌. அவர்‌ கரு. 
சாத பொருளை அழைப்‌ போமாயின்‌ முதலடி விஷயத்‌ 
திற்கும்‌ இரண்டாவதடி விஷயத்திற்கும்‌ சம்பந்தம்‌ ஏற்‌ 
படாஅ. அப்படி ஏற்பட்டாலும்‌ கயமிராது. தயமிருந்தாலும்‌ 
தருச்சு ஓழுங்கு அமையாத, தருக்க ஒழுங்கு பெற்றாலும்‌ 
இனிமை தராத. அதலால்‌ சொத்றொடர்ச்‌ சம்பந்தம்‌, சயம்‌, 
தருக்க ஓழுக்கு, இனிமை, கலையின்‌ செம்மை இவற்றில்‌ 
எதையாகிலும்‌ காம்‌ கொடுக்கும்‌ பொருள்‌ கெடுக்குமாயின்‌ 
அதை காம்‌ சம்பந்தர்‌ கருதிய பொருள்‌ அன்றென்று நீக்க 
வேண்டும்‌, 

சம்பந்தர்‌ படிய பதிகங்கள்‌ யாவும்‌ (ஏர) ஆசுகவி 
(Offhand Inspired Poetry) என்பது இண்ணம்‌. முன்‌ 
னால்‌ கரு நிவந்து பாடவேண்டுமென்‌.அ பாடிய பாடல்களல்ல. 
பசமன்‌ கோயில்‌ முன்‌ நின்றதும்‌ அவர்‌ திருஉள்ளமான ௫ 
அச்சோயிலையும்‌ அதைச்சுந்தியுள்ள பொருள்களையும்‌ புகைப்‌ 
படம்‌ எடுத்தரத்போல்‌ ஓர்‌ ஒவ்யம்‌ அவர்‌ மனதில்‌ இரள்‌ 
வதை வெளியிடுவார்‌. அவ்வோகியத்திற்கு உதாரணம்‌ 
தற்கால காடக மேடைகளில்‌ ஓவீயம்‌ ஈடிப்பதுபோலும்‌ 


என்ற தீர்மானிக்க சில பரீட்சைகள்‌ உள. 


புகலிவேந்தர்‌ புனிதமோழி ௩௩௭ 


பேசுவஅபோலும்‌ (71ஐ]12168) முறைமுறையே அத்தோற்‌ 
த்தின்‌ பாகங்கள்‌ ஒன்றின்பின்‌ ஒன்‌ அ ஒழுங்காய்‌ வருவ 
காணலாம்‌. ஆயினும்‌ அவ்வோவியம்‌ காணவேண்டியவற்்‌ 
றையே காட்டும்‌. காட்டுவதும்‌ அற்புத அதன ஒளிகள்‌ 
வெளிவிடும்‌ பண்டங்கள்போல்‌ தாக்கும்‌ பொருளையெல்லாம்‌ 
செம்பை வேதித்துப்‌ பொன்னாக்குவதுபோலும்‌, கன்மனனதை 
நன்மன மாகவும்கமையவைக்கும்‌. இவர்‌ பதிகங்களின்‌ அமைப்பு 
என்‌ தந்தையார்‌ சித்தாந்தத்தில்‌ வெளியிட்டுவரும்‌ ££ இரு 
ஞானசம்பந்தர்‌ பதிக அமைப்பு”? என்னும்‌ ஆராய்ச்சிக்‌ கட்‌ 
டுமைகளில்‌ காணலாம்‌. அவர்‌ கூறுவதை நான்‌ மறுபடியும்‌ 
கூறுவது வெற்றுசையாகும்‌ ஆகையால்‌ அவற்றை நான்‌ 
இங்கு கூறப்போவ தில்லை. 

திருஞானசம்பந்தர்‌ பதிகத்தில்‌ (௭111) ஒரு சோல்லும்‌ 
வேற்றுரை யன்ற, (Unnecessary tackling of words) 
அவர்‌ செய்யுட்களுக்கு யாரேனும்‌ உரைகூஅம்போஅ௮ இ 
அள்ள சொற்றொடர்கள்‌ வெற்றெனத்‌ தொடுத்தல்‌ போல்‌ 
உரை செப்பவராயின்‌ ௮௮ அகராதிக்குப்‌ பொருந்தி 
யிருப்பினும்‌ பிள்ளையார்‌ திருவுளம்‌ ௮ன்‌அஎன திண்ணமாய்‌ 
எண்ணுவீராக. பத்தழகு ஒரு நாலுக்கு அவசிய மிருக்க 
வேண்டுமென்று கூறிய பவணந்தி நன்னூலிலும்‌ கூறியது 
கூறல்‌ முதலியன நேர்கின்றன. சம்பந்தரில்‌ ஒரு விஷயத்‌ 
தையே பல தடவைகளில்‌ செப்ப நேரினும்‌ ஒரு மனிதனுக்‌ 
கும்‌ மற்றொரு மனிதனுக்கும்‌ இடையிலுள்ள பேதம்போல்‌ 
ஒற்றுமையில்‌ வேற்றுமை காணப்படும்‌. ௮தாவத ஒரு பதி 
கத்தில்‌ மாத்திரமன்று, ஒரு ஸ்தலத்தில்‌ பாடிய விஷயத்‌ 
தையே மற்றொரு ஸ்தலத்தில்‌ சம்பந்தர்‌ பாடுவஅமாம்‌. திரு 
ஞானசம்பந்தர்‌ பதிகங்களை நாம்‌ ஆராய்ந்து நோக்கும்‌ 
கால்‌, அவை ஓவ்வொரு உயிருள்ள வடிவமாகக்‌ (Living 
Organisms) காணப்படும்‌, ஆதலால்‌ பதிகத்துக்கேற்ற 

௨௨ 


குணம்‌ வேற்றுமைப்படுவதைத்‌ இருக்கடைக்காப்பினின் அ 
நாம்‌ உணரலாம்‌. 

இணி இருஞானசம்பந்தர்‌ பதிகத்தில்‌ அவர்‌ புனித 
மொழி பிரத்தியட்ச அனுபவத்தில்‌ எப்பலனைக்‌ கோடூக்கிற 
தென்று ஆராய்வோம்‌. முற்காலத்தில்‌ பாண்டியன்‌ வெப்பு 
தோயும்‌, அடியார்கள்‌ விஷஜுரமும்‌ இர்த்ததுபோல்‌ இக்‌ 
காலத்திலும்‌ பலருக்குச்‌ சல பதிகங்களால்‌ திராநே.ய்கள்‌ 
திர்ர்தனவென்‌ அ பல இிக்குகளினின்‌ அம்‌ ஒவ்வொரு காலத்‌ 
தில்‌ அற்புதங்களைக்‌ கேட்கின்றோம்‌. ஈம்பிக்கையற்ற இக்‌ 
காலத்தில்‌ அவற்றைக்‌ கட்டுக்கதை யென்பார்கள்‌. ஆயினும்‌ 
நல்லிசையால்‌ நோய்கள்‌ திர்க்கக்கூடுமென்பத வைத்திய சாஸ்‌ 
திரிகள்‌ ஆமோதிக்கும்‌ விஷயமாம்‌. ஒரு இசைக்கருவியைத்‌ 
தொட்டதும்‌ தொடாதஅமாய்‌ ஒரு பெரிய தட்டில்‌ பட்டு 
போன்ற கோதுமை அல்லது வேறு தானியமாவை வைத்து 
அவ்விசைக்‌ கருவியை வாசீப்போமாயின்‌ இராகத்திற்குத்‌ 
தக்கவாறு உருவங்கள்‌ உண்டான்‌ றன. இதன்‌ றியும்‌ தசையி 
னின்று உண்டாக்கப்பட்ட உருவத்தைக்‌ கொண்டு மீண்டும்‌ 
அவ்வோசையை எழுப்பக்கூடும்‌ என்பது இசைசேகரக்கருவி 
(Gramaphone) இக்காலத்தில்‌ நிரூபிக்கின்றது. நல்லிசை 
யான அ, ஈமது மூளை, ஈரம்பு முதலிய தத்துவத்தில்‌ ஊடுரு 
விச்‌ சென்று அக்கு அவற்றை அசைவித்து தேக ஆரோக்கி 
யம்‌ விளைவிப்பது யாவரும்‌ அறிந்த விஷயமே. அப்பர்‌ 
மா௫ில்‌ வீணையின்‌ இன்பத்தை மாலை மதியம்‌, வீசுதென்றல்‌, 
மூகவண்டறைப்‌ பொய்கைக்கும்‌, சிவபெருமான்‌ திருவடி 
கிழலுக்கும்‌ ஒப்பிடுன்றார்‌. ஆதலால்‌ இன்னிசையான ௮ 
மருக்குபோல்‌ தேகத்திற்‌ சென்று நோய்களிற்‌ சிலவற்றை 
யேனும்‌ குணம்‌ செய்யுமென்பது யாவரும்‌ ஆமோதிக்கச்‌ 
கூடியதே 


புகலிவேந்தர்‌ புனிதமோழி ௩௩௯ 


திருஞானசம்பந்தர்‌ இசையானது செவிக்கு மிகவும்‌ 
இனிய இசை என்பதை புறச்சமயத்தாரும்‌ அங்£கரிக்கன்‌ற 
னர்‌. ஆகையால்‌ நாம்‌ வேலைசெய்து அலுத்து இளைப்பாறும்‌ 
சமயத்தில்‌ இவ்விசை யாரேனும்‌ பாடினால்‌ ஈமக்குச்‌ சற்றுக்‌ 
களை தெளிதல்‌ போலும்‌ உற்சாகம்‌ தரும்‌ உணவு போலும்‌ 
காம்அதை அனுபவிக்கன்றோம்‌, ஆனால்‌ இது போன்ற 
இசைகள்‌ வேன நூல்களில்‌ இல்லையாயெனின்‌ உலகத்தி 
அள்ள எவ்வகை இசைத்தத்தவத்திற்கும்‌ இடங்கொடுப்ப 
தாயும்‌ அவற்றிற்கும்‌ அறியக்கூடா தத்துவங்களும்‌ (யாழ்‌ 
மூரிபோல்‌) அமைந்தது புகலிவேந்தர்‌ இன்னிசையாம்‌. 

ஆகையால்‌ சம்பந்தர்‌ இன்னிசை அதுபவத்தில்‌ மிகவும்‌ 
சிறந்ததாக. காணப்படுகின்றது. அவர்‌ இயற்றமிழும்‌ பல 
அறைகளில்‌ பயன்படும்‌. இலக்கெத்தில்‌ எந்த அறையை 
அறுபவிக்க வேண்டுமென்றாலும்‌ அந்த அறையைச்‌ சம்பந்த 
ரில்‌ காணலாம்‌. (Eஓpic, dramatic, lyric, didactic, 
Elegiac etc.,) இதன்‌ றியும்‌ இலக்கணவகையில்‌ தொல்‌ 
காப்பிய சூத்திரம்‌ ஓவ்வொன்றிற்கும்‌ சம்பந்தர்‌ தேவாரத்‌ 
தில்‌ உதாரணம்‌ காட்டலாம்‌. இவை மாத்திரமல்ல, ஆராய்‌ 
ச்சித்‌ அறையில்‌ (Research work) ஈம தேச சரித்தி 
ஏம்‌, தென்‌இந்திய ஆறாம்‌ நூற்றாண்டின்‌ பூகோள இலக்‌ 
கணம்‌, அக்காலத்திய நாகரிகங்கள்‌. முதலியனவற்றை 
ஆராய்வதற்குத்‌ திருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌ பயன்‌ 
படும்‌. இவை யன்றியும்‌ சைவ சமயம்‌ எவ்வாறு ௮க்‌ 
காலத்தில்‌ இருந்த சென்றும்‌, அக்காலத்தில்‌ சைவ சமயப்‌ 
பற்றால்‌, ஜாதி, தொழில்‌, செல்வம்‌, வறுமை, நாடு முதலிய 
வற்றால்‌ உண்டாகும்‌ மனவேற்றுமை நீக்க ஒருமன டன்‌ 
ஒத்து உழைத்த சைவர்‌ இலக்கணத்தையும்‌ அவர்‌ சேவாசத்‌ 
தில்‌ காணலாம்‌. சைவ சமயத்தாரிடம்‌ ஒரு வகை வலிய 
கட்டு ஏற்பட்டிருந்தது. அதை எதற்கு உதாரணமாய்ச்‌ 


௩௪௦ சித்தாந்தம்‌ 


சொல்லலா மென்றால்‌ மகம்மதிய மதம்‌ ஆரம்பத்தில்‌ எவ்‌ 
வாறு அம்மதஸ்‌ தரை ஒருவரோடொருவரைப்‌ பிணை தததோ 
அவ்வாறே சைவ சமயம்‌ சைவரைப்‌ பிணைத்திருக்தது. இன்‌ 
தேல்‌ பல ,நாத்ராண்செளாய்‌ வேர்‌ ஊன்றி யிருக்க பெளத்த 
மும்‌, சமணமும்‌ அவர்‌ காலத்தில்‌ வேரற்துப்போக கேரா. 
இ௮௫ மாத்திரமன்ற, ஸ்ரீமத்சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கும்‌ 
உற்சாகமும்‌ ஊக்கமும்‌ கொடுத்து வடகாட்டுக்கு அவரைச்‌ 
செல்ல வைத்தது புகலி வேந்தர்‌ புனிதமொழி யென்றும்‌ 
ஒருவாறு கூறலாம்‌, சம்பந்தரைச்‌ சங்கராச்சாரியர்‌ செய்த 
அதியும்‌, அந்தணர்களான மலையாளர்களை த்‌ திருப்பழுவூர்‌ 
திருப்பதிகத்‌ இல்‌ சம்பந்தர்‌ கொண்டாடிப்‌ பாடியதும்‌ உற்று 
கோக்கின்‌ திருஞான சம்பந்தர்‌ தென்னாட்டில்‌ செய்த சமயத்‌ 
தொண்டின்‌ தொடர்ச்சி சங்கராச்சாரியார்‌ வடநாட்டில்‌ 
செய்த சமயத்‌ தொண்டு ௮ன்றென சொல்லுவதற்கு இட 
மில்லை. 
அகையால்‌ புகலி வேந்தர்‌ புனித மொழி ஞானமார்க்‌ 
கத்தில்‌ அசையாது கிலைகிறுத்தக்‌ கூடிய அத்துவித விளக்க 
மாயும்‌, ௮ வே பக்தி மார்க்கத்தில்‌ உழைப்பினாலும்‌ (PracC- 
tical Work) திரிகரண சுத்தியாலும்‌ உடல்‌ பொருள்‌ 
அவி மூன்றையும்‌ இறைவனுக்கு அர்ப்பணம்‌ செய்து 
தானேன்னும்‌ தன்மையத்று முன்னிலையாகிய இறைவனைத்‌ 
தன்னிலும்‌ கண்டு கஸித்தற்கும்‌ வழிகாட்டும்‌. அப்பர்‌ கூறிய 
தன்னிற்‌ றன்னை யறியுர்‌ தலைமகன்‌ 

தன்னிற்‌ றன்னை யதியிற்‌ தலைப்படும்‌ 

தன்னிற்‌ றன்னை யதியில ஞயிடில்‌ 

தன்னிற்‌ ஐன்னையும்‌ சார்தற்‌ சரியனே."” 


என்பதுவுமது, அதையே நித்தியகர்ம அனுஷ்டானத்தில்‌ 
சொண்டு வந்து எத்தொழிலிருக் சாலும்‌, இத்தொழிலோடு 


சைவசமய சாரம்‌ ௩௪௧ 


பிணைப்பட உலக வாழ்க்கையே இறைவன்‌ தொண்டென 
அபேதமாய்‌ நின்று ஓழுகி வாழ்நாள்‌ கழிக்கும்‌ வகையையும்‌ 
புகலி வேக்கர்‌ பனிதமொழி இனியதாய்‌ விளக்கி நம்மைச்‌ 
சீர்திருத்தி சன்மார்க்கத்தில்‌ ஒழுக வைக்கும்‌. ஆகையால்‌ 
புகலிவேந்தர்‌ பாசுரங்கள்‌ இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ 
நமக்கு வேண்டிய சாதனங்கள்‌ எவற்றிற்கும்‌ பயன்படுமென்‌ 
பது திண்ணம்‌. 
“£ அருஞா னம்வல்லார்‌ அழுக்கை மறையோர்‌ 

பெருஞா னமுடைப்‌ பெருமா னவனைத்‌ 

திரு ஞான சம்பக்‌ தன செர்தமிழ்கள்‌ 

உருஞான முண்டாம்‌ உணர்ந்தார்‌ தமக்கே! 


னவ வைய ய 


சைவசமய சாரம்‌ 


[ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலாவர்கள்‌] 

1, உலகத்தைப்‌ படைத்தல்‌ காத்தல்‌ அழித்தல்‌ என்‌ 
ன்ற மூன்று தொழில்களையுஞ்‌ செய்தற்குக்‌ கருத்தா ஒரு 
வர்‌ இருக்கிறார்‌. 

2. அந்தக்‌ கருத்தா சிவபெருமான்‌. 

38. சிவபெருமான்‌ என்றுமுள்ள வர்‌, எங்கும்‌ நிறைந்த 
வர்‌, என்னுஞ்‌ சுத்தர்‌, எல்லா மறிபவர்‌, எல்லாம்‌ வவ்லவர்‌, 
பெருங்‌ கருணேயுடையவர்‌. 

4. சிவபெருமானுக்குத்‌ தேவி அவருடைய சத்தியாயெ 
திருவருள்‌. 

5, சிவபெருமா னொருவரே விக்னேசுரர்‌, சுப்பிரமணி 
யர்‌ முதலிய பல மூர்த்திகளாதிநின்‌ அ அருள்செய்வர்‌. 

6. ஆன்மாக்கள்‌ சிவபெருமானுக்கு என்றும்‌ அடிமை 
கள்‌, 


௧௪௨ சித்தாந்தம்‌ 


7. சிவபெருமானை மனம்‌ வாச்குக்‌ காயம்‌ என்கின்ற 
மூன்றினாலும்‌ வழிபடுதல்‌ ஆன்மாக்களுக்குக்‌ கடன்‌. 

8. மனசினாலே செய்யும்‌ வழிபாடுகளாவன :--சவ 
பெருமானைத்‌ இயானித்தல்‌, அவருடைய குணங்களைச்‌ சிக்‌ 
இித்தல்‌ மு. தலானவைகள்‌. 

9. வாக்னொலே செய்யும்‌ வழிபாடுகளாவன:--ஏவ 
பெருமானுடைய இதிருகாமங்களை உச்சரித்தல்‌, அவருடைய 
பெருமையைப்‌ பேசுதல்‌ அவருடைய சரித்திரங்களைப்‌ படித்‌ 
தல்‌ முதலானவைகள்‌. 

10. கரயத்தினாலே செய்யும்‌ வழிபாடுகளாவன :-—-வெ 
பெருமானுடைய திருமேனியைத்‌ தலையினாலே வணக்குசல்‌, 
சண்களினாலே தரிசித்தல்‌, கைகளினாலே கும்பீடுதல்‌ பூசித்‌ 
தல்‌, கால்களினாலே வலம்‌ வருதல்‌ மு. தலானவைகள்‌. 

11. இவெபெருமானை நோச்கச்‌ செய்யும்‌ வழிபாடே 
அசுத்தர்களாவயெ அன்மாக்களைப்‌ பந்தித்த பாசமாகிய 
கோய்க்கு மருக்து. 

12, வழிபாடாகிய மருத்துக்கு ௮தபானமாவது மெய்‌ 
யன்பு 

18. வழிபாடாகிய மருந்துக்குப்‌ பத தியவ்களாவன:-- 
உயிர்களுக்கு இரங்குதல்‌, உண்மை பேசுதல்‌, செய்ந்கன்‌ றிய 
ிதல்‌, தாய்‌ தகப்பன்‌ உபாத்தியாயர்‌ குரு மு.தலாகிய பெரி 
யோர்களை வணங்குதல்‌, வறியவர்களுக்குக்‌ கொடுத்தல்‌ முத 
லிய புண்ணியங்கள்‌. 

14. வழிபாடாகய மருத்துக்கு ௮ப.த்தியங்களாவன:-- 
கொலை சனவு கள்ளுக்குடித்தல்‌ மாமிசம்‌ புசித்தல்‌ பொய்‌ 
பேசுதல்‌ வியபிசாசம்‌ சூதாடுதல்‌ முதலிய பாவங்கள்‌, 

15. இவபெருமான்‌ தமக்கு ஆன்மாக்கள்‌ செய்யும்‌ வழி 
பாட்டை எற்று கிந்கும்‌ இடங்களாவன இவலிங்க முதலிய 
திருமேனியும்‌ மெய்யடியார்களுடைய திருவேடமும்‌. 


சைவசமய சாரம்‌ ௩௪௩ 


16. சிவபெருமான்‌ தம்மை ஆன்மாக்கள்‌ அறிந்து வழி 
பட்டு உய்யும்பொருட்டு அருளிச்செய்த முதனூல்கள்‌ 
வேசம்‌ சிவாகமம்‌ என்ற இரண்டுமாம்‌. 

17. சிவபெருமானை வழிபடும்‌ பொருட்டு ஆன்மாக்‌ 
களுக்குக்‌ டைத்த கருவி மனிதசரீ ம்‌. 

18. மனித சரிரத்தைப்பெற்ற ஆன்மாக்களுக்குச்‌ சிவ 
பெருமானை வழிபடும்‌ பொருட்டு யோக்கியதையை வருவிப 
பது சவதீட்சை. 

19, சிவதீட்சை பெற்றுக்கொண்டு வேத சிவாகமப்‌ 
படியே சிவபெருமானை வழிபடுகிற சமயம்‌ சைவ சமயம்‌. 

20. சைவசமயிகள்‌ ஆவசியகமாகத்‌ தரிக்கத்தக்க சிவ 
சின்னங்களாவன: விபூதியும்‌ உருத்திராட்சமும்‌. 

21. சைவ சமயிகள்‌ ஆவசியகமாகச்‌ செபிக்கத்தக்க 
்‌ சிவ மூலமந்திரம்‌ பஞ்சாட்சரம்‌. 

22. சைவசமயிகள்‌ ஆவசியகமாக ஓதத்தக்க சிவஸ்‌ 
தோத்திரங்களாவன : தேவாரம்‌, திருவாசகம்‌, திருவி 
சைப்பா, இருப்பல்லாண்டு, பெரியபுராணம்‌ என்கின்ற 
அருட்பாக்கள்‌ ஐந்தும்‌. 

28. ஆன்மாக்களுக்குச்‌ ௪,தந்தரமாயெ அறிவும்‌ தொழி 
அம்‌ இல்லை.ஆதலவினாலே, சு தந்தரமாயெ அறிவுந்‌ தொழிலும்‌ 
உடைய சிவபெருமானை நோக்கி ££ அடி.யேங்கள்‌ பாவங்களை 
விலக்கிப்‌ புண்ணியங்களைச்‌ செய்து உம்மை மெய்யன்போடு 
வழிபட்டு உய்யும்‌ பொருட்டு உம்முடைய திருவருளைப்‌ 
பொழிந்தருளும்‌”” என்று பிரார்த்தித்து அந்தத்‌ திருவருளை 
முன்னிட்டு, அதன்‌ வழியே ஓழுகல்வேண்டும்‌. 

24, சிவபெருமானை விதிப்படி மெய்யன்போடுவழிபட்ட 
வர்‌ அவருடைய இருவடிக்கழ்‌ நித்தியமாயெ பேரின்டத்தை 
௮ பவிப்பர்‌. “இந்து சாதனம்‌'* 

ன ரர தகா 


ஞாயிறு வழிபாடு 
[வை. சுந்தரேசவாண்டையார்‌, ஆசிரியர்‌, திருவையா] 


எல்லாம்வல்ல இறைவன்‌ தனக்கென ஒருபெயரும்‌ ஒரு 
ருவமும்‌ இல்லானெனினும்‌ அன்பர்கள்‌ அவனுக்கு ஆயிரம்‌ 
திருப்பெயரும்‌ திருவுருவமும்‌ அமைத்து வழிபட்டுவரு 
கின்றனர்‌. அங்கனம்‌ வழிபடத்‌ கமைத்துக்கொள்ளப்பெறும்‌ 
திருவுருவங்கள்‌ பெரும்பான்மையும்‌ கல்‌, மண்‌, பொன்‌, மணி 
முதிலியவைகளாலாயவை. 

இக்கனம்‌ மனிதன்‌ கைப்படஇயந்தியவையேயன்‌்றி 
மனிதர்முயத்சுயால்‌ அக்கப்படாதனவும்‌, இறைவன்‌ ஒருவன்‌ 
உண்மையையும்‌ அவனது வரம்பிலாற்றலையும்‌ மக்கட்குத்‌ 
தெரித்து நிற்பனவுமான இயற்கைப்பெரும்பொருள்களையும்‌ 
அன்னோன்‌ திருமேனியாகப்பாவித்துப்‌ பலர்‌ வழிபடுவர்‌. 
அவ்வியற்கைப்பெரும்பொருள்களாவன : “*நிலம்‌ நீர்‌ நேருப்பு 
உமிர்கால்‌ நீள விசும்பு நிலாப்‌ பகலோன்‌ புலனாய மைந்தன்‌”? 
(திருவாசகம்‌) என்பவையாம்‌. இவற்றை அட்டகூர்த்தம்என 
வழங்குவர்‌, “*எட்டிசைந்த மூர்த்தியா யிருந்தவா நிதேன்‌ 
னையே ”” என்றார்‌ புகலியர்‌ பெருமானும்‌, ௮ட்டமூர்த தக்‌ 
களில்‌ எனையலற்றிலும்‌ ஞாயிற்றினையே கற்றோரும்‌ மற்றோ 
ரும்‌ ஈம்காட்டிற்‌ பெரும்பாலும்‌ ஒரு பொழுதே, இருபொ 
முதே, முப்பொழுதெ தமக்யென்ற பொழுது வணங்கிவரு 
தல்‌ கண்கூடு. 

இக்கனம்‌ ஞாயிற்‌ நினை வழிபடும்வழக்கம்‌ மலிக்திருப்ப 
தேன்‌ எனில்‌, ஆணவ இருளில்‌ அழுக்திக்‌ கடக்கும்‌ உயிர்‌ 
கட்குக்‌ தன்‌ இன்னருள்‌ ஒளி ஈந்து அவ்விருளைப்‌ போக்கி 
அறிவு இச்சை செய்கைகளைக்ளெர்லித்தியக்கும்‌ இறைவனை 
யொப்பப்‌ புதவிருளில்‌ மறைபட்டுக்‌ டெக்கும்‌ மன்னுயிர்த்‌ 


ஞாயிறு வழிபாடூ ௩௪௫ 


தொகைகட்கு,த்‌ தன்னொளி ஈந்து கண்ணொளிவிளக்‌க அவற்‌ 
ஜின்‌ அறிவிச்சை செய்கைகளைக்‌ இளர்விப்பது ஞாயிறேயாம்‌. 

இதனாலன்றே “உலக முவப்ப வலனேர்பு திரிதரு- 
பலர்புகழ்‌ ஞாமிறு கடற்கண்டாங்கு-ஓவற இமைக்கும்‌ சேண்‌ 
விளங்‌ கவிரோளி'”எனச்‌ செவ்வே ற்செம்மலுக்குப்‌ பரிதியை 
உவமைகூறினர்‌ ந௩க்ரேப்பெருநாவலர்‌. ஞாயிறின்றேல்‌ ஒளி 
யெங்கே, வளியெக்கே, முகிலெங்கே, மழையெங்கே, புன 
லெங்கே, பயிரெங்கே, உடம்பெங்கே, உணர்‌ வெங்கே; ஒன்று 
மிராது. ஆதலாலே ஞாயிற்றைக்‌ கண்கண்ட தெய்வமாக மண்‌ 
கொண்டு பாவும்‌. 

ஞாயிற்றினைவழிபடும்வழக்கம்‌ நம்‌ தமிழ்நாட்டில்‌ எக்‌ 
காலத்தில்‌ தோன்றியது என அமதியிட்டுரைக்கமுடியா த்‌ 
பல்பலாயிர ஆண்டுகட்கு முன்தோன்றிய தமிழ்மக்களின்‌ 


சேமவைப்பாகவுள்ள தொல்காப்பிய நூலுள்‌, 


* கொடிநிலை கந்தழி வள்ளி யென்ற 

வடுநீங்கு சிறப்பின்‌ முதலன மூன்‌ அங்‌ 

கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணிய வருமே” 
என்று கூறப்படுவதால்‌ அந்நூல்‌ தோன்றுவதற்கு வெகு 
காலத்திற்கு முன்பே ஞாயிற்றினைவழிபடும்‌ வழக்கம்‌ ஈம்‌ 
தமிழ்நாட்டிலிருந்‌ திரு சதல்‌ வேண்டுமென்பது அணியப்படும்‌. 

ஆசிரியர்‌ நச்சினார்க்கினியர்‌, தொல்காப்பிய அகத்திணை 

யியலுசையில்‌, சூரியனை எல்லாகிலக்‌ இற்கும்‌ பொதத்தெய்வ 
மென்று கூறுதலாலும்‌, இறையனார்‌ களவியலுசையில்‌ 
அதன்‌ அசிரியர்‌, “தொல்காப்பியனார்‌ பாலைக்கு நிலம்‌ வேண்‌ 
டி.ற்றிலர்‌; வேண்டாமையின்‌ தெய்வமும்‌ வேண்டிழற்றிலா. 
பிறர்‌ பகவதியையும்‌, ஆதித்தனையும்‌ தெய்வம்‌ என்று வேண்டு 
வர்‌ ; எனக்‌ கூறு தலாலும்‌ ஞாயிற்றினை வழிபடும்‌ வழக்கம்‌ 
தொன்றுதொட்டுள்ள தென்பது மேலும்‌ உறுதிபெறும்‌. 


௩௪௯ சித்தாந்தம்‌ 


இஃது இங்கனமாக, *முதற்குலோத்துங்கன்காலத்திலே' 
தான்‌ (2. பி, 1070 - 1120) கம்‌ தமிழகத்தார்‌ ஞாயிற்றினை 
வழிபடத்தொல்கெசென்று 1926-27-ஆம்‌ வருடத்‌ தென்‌ 
னிந்தியக்‌ கல்வெட்டு இலாகாவின்‌ அறிக்கை கூறுவது! 
பொருந்துவதன்‌ அ என்பதற்கு மேற்‌ கூறியவையே போதிய 
சன்றாகும்‌. வேறும்‌ சில கூறுதும்‌. 

பதினொன்றாம்‌ நாற்றாண்டின்பிற்பகுதியிலும்‌ பன்னி 
சண்டாம்‌ _நாற்றாண்டின்‌ முற்பகுதியிலும்‌ கம்‌ தமிழகத்தை 

*திம்மன்னன்‌ 40 ஆண்டுகள்‌ சாண டான்‌ என்று உயர்திரு. 
1. A. சோயிசாதராயரவர்கள்‌ கூறியுள்ளார்கள்‌. இதபொழு. த உடை 
யார்பானையக்தாலூசாகாமாசவல்லி என்ற ஊரில்‌ இம்மன்னன த 50 
ஆம்‌ ஆண்டுச்‌ கல்வெட்டு த்‌ றன்‌ மீன்‌ இவனஅ ஆட்டிச்சா 
லம்‌ ஐம்பது ஆண்டுகளாகும்‌. 

{Annual report on South Indian Epigraphy for 1926— 
1927. page 79. para 19 

The temple dedicated to the Sun and the attendant 
planetary deities at Suryanarkoil in the Tanjore District 
owes its existence to Kulottunga I. The village itself takes 
its surname after the local temple. The Surya temple is 
an unique one of its kind in South India and it possibly 
shows the influence of Gahadavala kings of Kannauj who 
were worshippers of the Sun. From the existence of the 
image of the God Visvesvara with his consort Visalakshi 
in the Temple at Suryanarkoil, it has been inferred that 
the worship of the Sun was introduced from Benares. 
(Annual report for 1908 paragraph 60), In No 229 of 1927 
the God is called Gலோத்‌அல்‌ச சோழமாத்‌ தாண்டாலயதேயர்‌, 
and in No 231 of 1927 கலோத்‌இக்ச சோழமாத்தாண்டாலையத்‌த 
Giza, thus combining in one the name of the origi- 


nator of the temple and the worship of the sun newly 
introduced, 


ஞாயிறு வழிபாடு ௩௪௪ - 


ஆட்சபுரிக்த முடிமன்னனாயய முதற்குலோத்‌அங்கனுக்கு 
நெடுநாள்‌ முந்தித்தோன்‌ றிய நூல்களுள்‌ நற்றிணையில்‌, பசுங்‌: 
கதிர்‌ மதியமொடூ சுடர்கண்ணாக?? என்றும்‌, சிலப்பதிகா 
ரத்தில்‌ “ஞாயிறு போற்றுதும்‌ ஞாயிறு போற்றுதும்‌”? என்றும்‌, 
அந்‌நூனுரையில்‌ அடியார்க்குறல்லார்‌, ““பாலைக்குத்‌ தெய்வம்‌ 
பரிதியஞ்‌ செல்வனும்‌ திகிரியஞ்செல்வியுமேனக்‌ கொள்க?" ' 
என்னும்‌, திருநாவுக்கரசர்‌ தேவாரத்தில்‌, “அருக்கன்‌ பாதம்‌ 
வணங்குவ ரந்தியில்‌- அருக்கனாவ னரனுரு வல்லனோ?” என்‌ 
அம்‌ கூறுவதாலும்‌ ஞாயிற்றினைவழிபடும்‌ வழக்கத்தின்‌ 
தொன்மை விளக்கும்‌. 

சிவப்பதஇிகார கனாத்திறமுரை த்தகாதையில்‌ “(பகல்வாயி 
லுச்சிக்‌ கிழான்கோட்டம்‌”என்‌ அ ஒரு கோயிற்பெயர்‌ காணப்‌ 
படுவதாலும்‌; உச்சிக்கிழான்‌-சூரியன்‌, அன்றி, பகல்வாயில்‌ 
உச்சிக்கிழான்‌ - பகற்பொழுதுக்கு வழியான. உச்௫க்கிழா 
னென்அமாம்‌' என்றும்‌, முறையே அரும்ப தவுரையாசரி ' 
யரும்‌* அடியார்க்குறல்லாரும்‌ உரைகூறுவ தாலும்‌ முதலாங்‌ 
குலோத்துங்கனுக்குப்‌ பலஅற்றாண்டுகட்கு முன்னரே ௩ம்‌ 
நாட்டில்‌ ஞாயிற்றினுக்குக்‌ கோயிலும்‌ உண்டு என்பதும்‌. 
பெறுதும்‌. 

மேற்காட்டிப்போந்தவற்றால்‌, ஞாயிற்றினை வழிபடும்‌ 
வழக்கம்‌ ஈந்‌ தமிழகத்தில்‌ தொன்றுதொட்டு உளது என்‌ 
பதும்‌ முதலாங்குலோத்.அங்கன்காலத்திற்றான்‌ அவ்வழிபாடு 
நம்‌ தமிழகத்திற்‌ புதிதாகத்‌ தொடங்கப்பட்டதென்று 1926- 
21-ம்‌ ஆண்டுக்கல்வெட்டிலாகாவின்‌ அறிக்கை கூறுவது 
பொருத்த மில்லையென்பதும்‌ வெள்ளிடை மலைபோல்‌ விளங்‌ 
குவதாகும்‌. 

*இவ்‌ வரும்பதவுரை யாசிரியர்‌ கலிங்கத்‌ அப்‌ பரணியின்‌ ஆசிரிய : 
ராகிய சயங்கொண்டார்‌ என்று அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


௩௪௮ சித்தாந்தம்‌ 

மேலும்‌, * சூரியனார்கோயிலிலுள்ள சூரியதேவர்க்குக்‌ 
“குலோத்தங்கசோழ மாத்தாண்டாலையத்து சூரியதேவர்‌'? 
எனப்‌ பெயர்‌ உண்டென்று அக்கோயிற்‌ கல்வெட்டுகள்‌ 
உணர்ததுவதுகொண்டு, அக்கோயில்‌ முதற்குலோத்துங்க 
மன்னனால்‌ எடுப்பிக்கப்பட்டதென்று கொள்ளுவதுமா த்தி 
சமே பொருத்தமுடைத்தாகும்‌. 


தஇருஞானசம்ப ந்தர்‌ பதிக அமைப்பு 
[ஈ. ௩, தணிகாசல முதலியார்‌, பி. ஏ., பி. எல்‌.] 


9. திருஞானசம்பந்தர்‌ பதிக அமைப்பின்‌ 
ஒருவகைக்‌ கலை 


"இருஞானசம்பக்தர்‌ பதிக முதற்பாகம்‌ தருக்கவொழுக்‌ 
காய்‌ கிற்பதைக்‌ கண்டோம்‌. ஆயினும்‌ சவியை அழகு செய்‌ 
கிப்பது கலையாகும்‌. இவர்‌ கலை ஞானம்‌ “*உவமையிலாக்‌ கலை 
ஞானம்‌” எனச்‌ சேக்கிழார்‌ கூறுவதால்‌, ஒரு பதிகத்தை 
எடுத்து அதன்‌ கலையின்‌ அந்தம்‌ கூடியவாறு சண்டறிவோ 
மாக. சிவஸ்தலங்களில்‌ தில்லை முதலியனவற்றில்‌ பாடிய 
பதிகங்களில்‌ உள்ள கலைஞரான மேன்மை பல அதிஞரால்‌ 
விளக்கப்பட்டிருக்குமாதலின்‌, அத்‌ அணைச்சிறப்பாய்க்‌ கொண்‌ 
டாடப்படாக சிவஸ்தல மொன்றில்‌ பாடிய பதிகத்தைக்‌ 

*இச்சூரியஞார்சோயில்‌,சஞ்சைஜில்லாவில்‌,சென்குரல்சாடு தறை 
வலிய ஆடுதுறை ரயில்வெ கிலையத்திலிறல்‌ச்‌ காவிரியைக்‌ கடர்து 
இருப்பணச்தாளுக்குப்‌ போகும்‌ பெருவழியில்‌ ஒருமைல்‌ தரத்‌ இலள்‌ 
அ. முதத்குலோத்‌ அல்சன்காலத்‌ த ஆலய அமைப்பு எவ்வாறு இருக்‌ 
௪.௮ என்று ஆராயப்‌ புகுவார்க்கு இல்வூராலயம்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படும்‌, 


திருஞானசம்பந்தர்‌ பதிக அமைப்பு ௩௪௯: 


காண்போமாக, ££ இருஇடும்பாவனம்‌ - பண்‌ - நட்டபாடை? 
என்னும்‌ புகவிவேந்தர்‌ பதிகத்தை அவர்‌ கலை யொளியில்‌ 
நோக்குவோமாக. 

இப்பதிகம்‌ சைவ௫தித்தாந்த மகா சமாச வெளியீடான 
சம்பந்தர்‌ தேவாரத்தில்‌ 28, 29 பக்கங்களில்‌ காணப்படும்‌... 
பெரும்பாலும்‌ அவர்‌ பதிகங்கள்‌ பெற்றதுபோல்‌ இதுவும்‌ 
11 செய்யுட்கள்‌ அமைந்தது. இத்தலம்‌ அக்காலத்தில்‌ கடம்‌ 
கரையில்‌ இருக்ததாசுவும்‌, அக்கரையினருகில்‌ திருஇடும்பா' 
வனக்‌ குன்று தன்மேலுள்ள கொடியாடும்‌ மாளிகைகளுடன்‌ 
காணப்பட்டதென்றும்‌, அம்மலையினின்‌ று வரும்‌ நீர்‌ வீழ்ச்சி 
கனைக்கும்‌ கடற்கரையை அலைகளும்‌ தாக்குமென்றும்‌ சம்‌ 
பந்தர்‌ திருக்கடைக்காப்புச்‌ செய்யுளில்‌ காண்கின்றோம்‌ :-- 

“ கொடியார்கெடு மாடக்குன்ற *ஞரிற்கரைகர்‌ கோல 

இடியார்கட லடிவீழ்தரு மிடும்பாவனத்‌ இறையை 

அடியாயுமர்‌ தணர்காழியு எணி$ஞானசம்‌ பர்தன்‌ 

படியாற்சொன்ன பாடல்சொல பறையும்வினை தானே." 


இத்தகைய கடற்கரை யருகேயுள்ள கடலும்‌ விலையுயர்ந்த 
முத்அச்‌ சிப்பங்கள்‌ மேய்வதாகும்‌. ட இல்‌ ௨ வரும்‌ வங்கங்களும்‌ 
திரவியம்‌ நிறைந்து வருவனவே. ££ தனமார்தரு ”' என்னும்‌ 
முதற்‌ செய்யுள்‌ அடைமொழி சங்கக்‌ கடலுக்கும்‌ பொரும்‌ 


*அளூர்‌ - (Water fall) நீர்வீழ்ச்சி. 

1“ கரைக்கோல ”' என்பத, கரைக்கு'--£ஒலம்‌' எனச்‌ சக்தி 
யிரித்தலிலாம்‌. ஒலமிட்டுக்கொண்டு, இடிபோன்ற ஓசையோடு 
கடல்‌ அம்ரீர்வீழ்ச்சிக்கு மலையடிவாரத்தில்‌ அடிவீழ்ர்‌ த தரிக்க 
மென்னும்‌ உருவகம்‌ அமையும்‌. 

{ஆயும்‌ (Does not mean ‘investigating ’) - போற்றும்‌ ;- 
வணங்கும்‌ ; பரவும்‌. 

$அணிஞான ([॥ றர௦5௪ 0106) என்பதை ஞானஅணி யென்‌ ற 
அன்வயப்படுத்‌ அக, 


௩௫௦ சித்தாந்தம்‌ 


அம்‌; வல்கத்‌இசளுக்கும்‌ பொருக்தும்‌. இத்தோற்றத் தில்‌ வங்‌ 
கங்களை கங்கூசமிட்டு நிறுத்தித்‌ தம்பதிகளான இளைஞர்‌ 
(வாலிபத்தாலும்‌ செல்வத்தாலும்‌ கெடாத) பக்திகிறைந்தோ 
சாய்க்‌ கிழிருக்து மலையின்‌ மீதேறி மலர்களைக்‌ கொய்து சிவ 
பெருமானைக்‌ இருக்கோயிலில்‌ வழிபடுவர்‌ - பசிவினையும்‌ பழ 
வீனையு மொருற்கே ஓழிப்பதஅபோல்‌ ஆங்காங்கு மலையில்‌ 
தீமூட்டுவர்‌. அக்குன்று பலசனக்‌ கூட்டம்‌ வந்து சேர வசதி 
யற்ததரயினும்‌, அங்கு செல்பவர்‌ உண்மையான தவ நிலையில்‌ 
நிற்கும்‌ சைவரேயென ஆளுடைய பிள்ளையார்‌ முதற்‌ பாசு 
சத்தில்‌ குறிப்பிடுகின்றார்‌:-- 
“மனமார்தரு மடவாரொடு மூழ்மைக்தர்கள்‌ மலர்தூய்த்‌ 

தனமார்தரு சல்கச்சடல்‌ வங்கத்திர *ளுக்திச்‌ 

ர்சினமார்தரு திறல்வாளெயிற்‌ றசச்சன்மிகு] குன்றில்‌ 

$இனமாதவ ரிறைவர்க்டெ மிடும்பாவன மி. அவே. ” 
பெயரால்‌ முல்லையோ,பாலையோ எனச்‌ சந்தே௫க்க வேண்டிய 
இக்குதிஞ்சியான அ, குறவர்களுக்கு வசிக்கு மிடமாகாது கலை 
யார்‌ தருபுலவோருக்கு வ௫ப்பிட மென்றும்‌, புலவசெனில்‌ 
- நல்குசவு பெற்றவசல்லர்‌; மதிலோக்கு மில்லங்களும்‌, மண 
மோக்கும்‌ பொழில்களும்‌ கனியோக்கு முன்‌ நில்களும்‌, நீ 
சோக்கு வயல்களுமுடையவ சென்றும்‌ பிள்ளையார்‌ நம்மை 


*உர்‌இஅசங்கூரமிட்‌ட ; anchoring. 

ர்னெைமார்சரு Ought Not to be taken as an epithet for 
அரச்சன்‌ who died long long ago. Feம்‌=ஆire; இ; ஆர்தல்‌= 
கிறைத்தல்‌ ௦2 உண்டாச்சல்‌. சனம்‌ ஆர்‌.தரு 15 ஹூ epithet for இன 
wrgar’—The crew after anchoring their boats in the sea- 
shore lit fire for cooking etc, on the hill. 

1இனம்‌=ஙோயiறக, பரிசுத்தமான. 

$திடம்பன்‌ மலைகளைச்‌ சாவடியிற்‌ சுமம்‌து செய்த த இம்மலையின்‌ 
சோயிலென்பர்‌. 


திருஞானசம்பந்தர்‌ பதிக அமைப்பு ௩௫௧ 


அறிய வைப்பார்‌. இக்குறிஞ்சி, பழன த்தின்‌ இயல்பு பெற்று 
மருத,தீதிணையை அங்கு மயங்க வைக்கும்‌ - ஏனெனில்‌ சாதா 
சணக்‌ குறிஞ்சிபோலாகாஅ அ௮க்குன்‌ ௮ குடிவளம்‌, நிலவளம்‌, 
நிர்வளம்‌ நிறைத்‌இருப்பது இப்பதிகத்தின்‌ 2-ம்‌ செய்யுளா 
அம்‌, 3-4 செய்யுட்களாலும்‌ 9, 6, 1 செய்யுட்களாலும்‌ 
முறையே விளங்கும்‌. 
தம்பதிகளாய்‌ வழிபடச்‌ சென்ற அன்பர்களின்‌ பெரு 
.மானும்‌'மலைமகளைப்‌ பாகம்‌ *வை த்து மகிழ்க்தவமே. அவரும்‌ 
அம்மலையில்‌ தன்னந்தனியே திருக்கோயில்‌ கொண்டிராத, 
கலைநிறைந்த புலவோர்‌ மதில்களால்‌ (பொழிலுக்கு இலைகள்‌ 
போல்‌) சூழப்பெற்று விளங்குவர்‌.  கேரயிலினின்‌ அம்‌ 
தொழுது வெளிப்படுக்‌ தொண்டர்‌ (திருக்கோயிலை வலம்‌ வரு 
வது போல்‌) வலம்புரிச்சங்கன்‌ வளைவுகள்போல்‌ (Sறiரal 
001186) ஈடந்து அடிவாரத்திற்குச்‌ செல்லும்போது படிப்‌ 
படியாய்க்‌ காணுந்‌ தோற்றங்கள்‌ பஞ்சேந்திரியங்களை 
முறையே களிப்பிக்கும்‌. மூக்கால்‌ முரலக்கூடியது மிகவும்‌ 
உயரமான தலத்தில்‌ பரிமளிக்கும்‌ ஏலத்தின்‌ வாசனை. சீலம்‌ 
மிகுந்த த்தத்தினையுடைய அன்பர்‌ சிந்தனையால்‌ தேகத்தில்‌ 
பித்தம்‌ மிகா வண்ணம்‌, ௮௮ அவர்‌ திருக்கோயில்‌ சூழும்‌ 
போது அவருக்குத்‌ தேக சுகமும்‌ கொடுக்க அமைந்தது 
போலும்‌. 
 இலம்மிகு சித்தத்தவர்‌ சந்தித்தெழு மெர்தை 
ஞாலம்மிகு கடல்குழ்தரு முலகத்தவர்‌ ஈலமார்‌ 
* “& ழலையார்தறா மடவாளொடு பாகம்மகிழ்‌ வெய்தி 
நிலையார்தரு கிமலன்வலி நிலவும்புக ழொளிசேர்‌ 
கலையார்தரு புலவோரவர்‌ காவலமிகு குன்றில்‌ 
இலையார்தந போழீல்தழ்தநம்‌ இடும்பாவன மிதுவே ” 
[காவல்‌ - மதில்‌; தரும்‌ in 15 line - ஒக்கும்‌ Vert for prose 
ரச பொழில்‌ சூழ்‌ ௨5 குழ்‌ பொழில்‌] 


௩௫௨ சித்தாந்தம்‌ 


கோலம்மிகு மலர்மென்முலை மடவார்மிகு குன்றில்‌ 

எலங்கமழ்‌ பொழில்குழ்தரு மிடும்பாவன மிதவே '" 
என்பார்‌. வாசனைப்‌ பொழிலைவிட்டு வலம்வருக்‌ தொண்டர்கள்‌ 
இறக்கும்‌ வழியான கணவாய்‌ இனிய வாழைக்‌ குலைகள்‌ 
பழுத்த முத்தங்களையுடைய மலைவீதியாய்‌ திகழும்‌. ௮ங்குள்‌ 
ளோரும்‌ திவபக்தராதலால்‌ சென்றவர்‌ நாவானது இனிக்‌ 
கவே செய்வர்‌. 

“ பொழிலார்சரு குலைவாழைகள்‌ எழிலார்‌ திகழ்‌ போழ்தில்‌ * 
சொழிலான்மிகு தொண்டாவர்‌ தொழுதாடிய முன்றில்‌ '' 
இத்தகைய முன்றிலைத்‌ தாண்டி வரும்போது, மேற்‌ 

கண்ட குடிவளத்திற்குத்தக்க நீர்‌ வளத்தால்‌ உண்டான 
தோற்றத்தின்‌ நத்சாட்‌ கண்ணைக்கவரும்‌. ௮௮, 
“ செற்தாமரை மலர்மல்யெ செழுகீர்வயற்‌ கரைமேற்‌ 
கொர்தார்மலர்‌ புன்னைமூம்‌ குரவம்‌" 
அன்றோ? அல்ருர்தும்‌'அ.ரஹர*” என்று எக்தையைவிளிக்கு, 
மொசைச்கு எதிரொலி, திருக்கோயில்‌ நிற்கும்‌ குன்று தரு. 
வஅ, ஆ"? (கான்‌ இதோ இருக்‌£ன்நேன்‌) எனச்‌ சிவபெருமா 
னிருக்கையினின்‌ன பதில்‌ *வருவதொக்கும்‌. இவ்வாறு 
தோத்திஞ்செய்த, எதிரொலி பெற்றுக்களித்த பக்தர்‌ 
மலைச்சிகர. த்தில்‌ காணப்படும்‌ திருக்கோயிலைப்‌ பின்னுந்‌ 
அதித்துக்‌ ழே செல்வார்‌. 
(தொடரும்‌) 


“போழ்து (8௦௯ Not indicate here time) - உ cleft bet— 
ween two hills; கணவாய்‌, 
ர“ எச்தாயென விருச்தாணிட மிடும்பாவன மிதுவே" 


